தள்ளிவிடுகிறவர்களும்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும்‌ 


சகோ.அகஎம்ழன்‌ ஜெபக்குமார்‌ 


கிறிஸ்து பிறப்பின்‌ செய்தி முழு மனுக்குலத்திற்கும்‌ சந்தோஷத்தை உண்டாக்கும்‌ 
நற்செய்திதான்‌ என்றாலும்‌, அவரது பிறப்பின்‌ செய்தியைக்‌ கேட்ட அத்தனை பேராலும்‌ 
அந்த உண்மையான நற்செய்தியின்‌ சந்தோஷத்தை அனுபவிக்க இயலவில்லை. எனக்கு 
விரோதமாக இன்னொருவரா? என்று ஏரோதுடன்‌ சேர்ந்து கலங்கிய கூட்டத்தினரும்‌, அவர்‌ 
எங்கே பிறப்பார்‌ என்று அறிந்திருந்தும்‌, அசட்டையாயிருந்த ஆசாரியக்கூட்டமும்‌ 
அந்நாட்களில்‌ காணப்பட்டது. உலகத்தின்‌ இரட்சகராக, மனுஉருக்கொண்டு இயேசு 
கிறிஸ்து இந்த பூமியில்‌ பிறந்தபோது, அவரது பிறப்பின்‌ நற்செய்தி நான்கு விதமான 
மக்கள்‌ கூட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. எனினும்‌ அவர்களில்‌ இரண்டு விதமான 
கூட்டத்தினர்‌ மாத்திரமே கிறிஸ்து பிறப்பின்‌ செய்தியை ஏற்றுக்கொண்டனர்‌, இரண்டு 
விதமான கூட்டத்தினர்‌ அச்செய்தியைத்‌ தள்ளிவிட்டனர்‌. 


தேவன்‌ மனிதனைத்‌ தேடியே இந்த பூமிக்கு வந்தார்‌. மனிதன்‌ தனது 
முயற்சிகளினால்‌ தேவனைத்‌ தேடி அடைவது இயலாத காரியம்‌. மனிதன்‌ தன்னுடைய 
முழு பெலத்தையும்‌, கோடிக்கணக்கான பணத்தையும்‌ செலவழித்தாலும்‌ சந்திரனைத்தான்‌ 
அடையமுடியும்‌. அதற்குக்கூட ஒருவார காலம்‌ பிடித்துவிடுகின்றது. முடிந்தால்‌ முழு 
உலகத்தையும்‌ சுற்றிவரமுடிபும்‌. நாம்‌ வாழும்‌ பூமியிலிருந்து ஒரு நட்சத்திரத்திற்குச்‌ 
சென்றடைவதற்குக்கூட மனிதனிடத்தில்‌ பெலனில்லையே. ஒரு நட்சத்திரத்தைக்கூட 
சென்நடைவதற்குப்‌ பெலனில்லாத மனிதன்‌, தனது முயந்சிகளினால்‌ ஆண்டவரைச்‌ 
சென்றடைவது என்பது எப்படி சாத்தியமாகும்‌? எனவே தேவன்‌ தானாகவே மனிதனைத்‌ 
தேடி வந்தார்‌. 


தாகத்துடன்‌ தேடிச்சென்ற 
சாஸ்திரிகள்‌ 


ஏரோதுராஜாவின்‌ நாட்களில்‌ யூதேயாவிலுள்ள பெத்லகேமில்‌ இயேசு 
பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள்‌ எருசலேமுக்கு வந்து,யூதருக்கு 
ராஜாவாகப்‌ பிறந்திருக்கிறவர்‌ எங்கே? கிழக்கிலே அவருடைய 
நட்சத்திரத்தைக்‌ கண்டு, அவரைப்‌ பணிந்துகொள்ள வந்தோம்‌ என்றார்கள்‌. 
மத்தேயு 2:1,2 


இயேசு இந்த பூமியில்‌ பிறப்பதற்கு முன்னதாகவே அவரது பிறப்பின்‌ செய்தி 
பூமியில்‌ பல தீர்க்கதரிசிகள்‌ மூலமாக ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்‌ பூமியில்‌ 
அவதரித்த பின்னும்‌ அவரது பிறப்பின்‌ செய்தி ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 
என்றபோதிலும்‌, சிலரால்‌ மாத்திரமே அப்பிறப்பின்‌ செய்தியை ஏற்றுக்கொள்ளமுடிந்தது. 
சிலர்‌ அதின்மேல்‌ தங்கள்‌ கவனத்தைச்‌ செலுத்தாமல்‌ அச்செய்தியைத்‌ தள்ளிவிட்டனர்‌. 
ஒரு கூட்டத்தினர்‌ தேவனிடத்திலிருந்து வரும்‌ செய்திக்காகக்‌ காத்திருந்தனர்‌. 
அந்நாட்களில்‌ காணப்பட்ட சாஸ்திரிகள்‌ நட்சத்திரங்களின்‌ மூலமாகவோ அல்லது 
கிரகங்களின்‌ மூலமாகவோ தேவன்‌ தங்களோடு பேசலாம்‌ என அவைகளை 
கண்காணித்துக்கொண்டிருந்ததோடூ மாத்திரமல்லாமல்‌, காத்துக்கொண்டுமிருந்தனர்‌. எனவே 


நட்சத்திரம்‌ வெளிப்பட்டபோது, யூதாவிலே ராஜா ஒருவர்‌ பிறந்திருக்கிறார்‌ என்று அவர்கள்‌ 
உடனே திட்டமாய்‌ அறிந்துகொண்டனர்‌. இன்றும்‌, தேவனிடத்திலிருந்து ஏதாவது 
தங்களுக்குச்‌ செய்தி கிடைக்குமா என்று இவ்வுலகத்தில்‌ ஒரு கூட்டத்தினர்‌ 
ஆயத்தத்துடன்‌ காத்துக்கொண்டேயிருக்கின்றனர்‌. 


இயேசு பிறந்த செய்தி சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டபோது, அவர்கள்‌ அவர்‌ 
பிறந்த இடத்தையும்‌, அவ்விடத்திற்குச்‌ செல்லும்‌ தூரத்தையும்‌ குறித்து சற்றும்‌ 
கலங்கவில்லை. ராஜாவாகப்‌ பிறந்திருக்கின்ற குழந்தையை தரிசிக்கவேண்டும்‌ என்ற 
எண்ணமே அவர்களது இருதயத்தை நிறைத்திருந்தது. அதுமாத்திரமல்லாமல்‌, அவரைப்‌ 
பணிந்துகொள்வதற்கு தங்களிடத்திலிருந்த பொன்‌, தூபவர்க்கம்‌, வெள்ளைப்போளம்‌ 
போன்ற விலைமதிப்பற்ற பொருட்களையும்‌ கூடவே எடுத்துச்‌ செல்லவும்‌ தவறவில்லை. 
நெடுந்தூரம்‌ பயணிக்கவேண்டுமே என்ற பிரயாணத்தின்‌ கஷ்டத்தை அவர்கள்‌ 
பொருட்படுத்தாமல்‌ அவரைத்‌ தரிசிக்கவேண்டும்‌ என்ற வாஞ்சையில்‌ முன்னேறியே 
சென்றார்கள்‌. இன்றும்‌ தேவனிடத்திலிருந்து கட்டளைகளுக்காகவும்‌, செய்திகளுக்காகவும்‌ 
எதிர்பார்த்துக்‌ காத்திருப்பதுடன்‌, அதற்காக எதையும்‌ செய்யவும்‌, எங்கேயும்‌ சென்று 
அவரது சித்தத்தை நிறைவேற்றவும்‌ ஆயத்தமாயிருக்கின்ற கூட்டத்தினர்‌ உண்டு. பாலனாய்‌ 
பிறந்திருக்கின்ற இயேசுவை சென்று தரிசிக்கவேண்டும்‌ என்றோ, விழுந்து பணியவேண்டும்‌ 
என்றோ அல்லது அவருக்கு ஆராதனை செய்ய காணிக்கைகளைக்‌ கொண்டுவரவேண்டும்‌ 
என்றோ யாரும்‌ சாஸ்திரிகளுக்கு சொல்லாதபோதிலும்‌, உள்ளத்திலிருந்த தாகத்தை 
அவர்கள்‌ தங்கள்‌ கிரியைகளினால்‌ வெளிப்படூத்தினார்களே. அவர்களின்‌ வாஞ்சையும்‌ 
விருப்பமும்‌ பிறந்திருக்கும்‌ ராஜாவை எப்படியாகிலும்‌ சென்று சந்திக்கவேண்டும்‌ என்பதே. 


கிறிஸ்துவின்‌ பிறப்பைக்‌ கொண்டாடும்‌ இந்நாட்களில்‌, நம்முடைய உள்ளத்தின்‌ 
தாகம்‌ எப்படி இருக்கின்றது?  தேவனிடத்திலிருந்து செய்திகள்‌ வெளிப்படும்போது 
நம்முடைய பிரதிக்கிரியை எப்படியிருக்கின்றது? பிரசங்கங்களின்‌ முலமாகவோ, வேதத்தை 
வாசிப்பதின்‌ மூலமாகவோ, பாடல்களின்‌ மூலமாகவோ, தீர்க்கதரிசனங்களின்‌ மூலமாகவோ, 
ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிப்பதின்‌ மூலமாகவோ தேவன்‌ மக்களுடன்‌ இன்றும்‌ தனது 
சித்தத்தைக்‌ குறித்துப்‌ பேசிக்கொண்டேதானிருக்கின்றார்‌. தேவன்‌ தனது செய்தியை 
எப்படியாகிலும்‌, எந்த வழியிலாகிலும்‌ மக்களுக்கு அனுப்ப அவர்‌ ஒருபோதும்‌ 
தவறுவதில்லை. என்றாலும்‌, அவ்வாறு அவரது சமூகத்திலிருந்து வரும்‌ செய்திகளுக்கு 
நாம்‌ என்ன பிரதிக்கிரியை செய்கின்றோம்‌? எப்படி அதற்குக்‌ கீழ்ப்படிகின்றோம்‌? 
கிறிஸ்தவர்களாயிருந்தும்‌ அநேகருடைய மனதில்‌ தேவனிடத்திலிருந்து வரும்‌ செய்தியைக்‌ 
கேட்கவேண்டும்‌ என்ற தாகமில்லாததினால்‌, பலர்‌ பலமுறை தேவச்‌ செய்திகளைக்‌ 
கேட்டும்‌ அதை அசட்டைபண்ணிவிடுகின்றனர்‌. தாகமாயிருக்கிறவர்கள்‌ தேவனது 
செய்திகளை கவனத்துடன்‌ கேட்பது மட்டுமல்லாமல்‌, அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள்‌ 
வாழ்க்கையையும்‌ அச்செய்திக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக மாறிவிடூகின்றனர்‌. 


ராஜா பிறந்திருக்கிறார்‌' என்ற செய்தி மாத்திரமே சாஸ்திரிகளுக்கு 
அறிவிக்கப்பட்டது. எனினும்‌ அச்செய்தி கிடைத்தவுடன்‌ அவர்கள்‌ தங்கள்‌ இடத்தை விட்டூ 
பிறந்திருக்கும்‌ ராஜாவைச்‌ சந்திக்கப்‌ புறப்பட்டுவிட்டார்கள்‌. தண்ணீரில்லாத, ஓய்வெடுக்க 
இயலாத, கரடூமுரடான மற்றும்‌ கொள்ளையர்கள்‌ நிறைந்த பாதையின்‌ வழியாக 
சாஸ்திரிகள்‌ புறப்பட்டு, கடினங்களை பொருட்படுத்தாமல்‌ ராஜாவைக்‌ காணவேண்டும்‌ 
என்று தங்கள்‌ பயணத்தைத்‌ தொடர்ந்ததற்குக்‌ காரணம்‌ அவர்களுக்குள்‌ காணப்பட்ட 
தாகமே. “பிறந்திருக்கிறார்‌' என்ற செய்தி மாத்திரமே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது; 
“சென்று பாருங்கள்‌ என்ற கட்டளை அவர்களுக்குக்‌ கொடுக்கப்படவில்லை; என்றாலும்‌ 
அவரைக்‌ காணப்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. வாஞ்சையும்‌, தாகமும்‌ நம்மிடத்தில்‌ அதிகம்‌ 
கரணப்படுமாயின்‌, கட்டளைகளுக்காக எதிர்பார்த்துக்‌ காத்திராமல்‌ தாமதமின்றி 
கழ்ப்படியமுடழியும்‌. தேவனிடத்திலிருந்து வரும்‌ சிறிய செய்திகளுக்கும்‌ நாம்‌ எப்படி 
கீழ்ப்படிகின்றோம்‌? தேவனது கட்டளைகளுக்கும்‌, செய்திகளுக்கும்‌ கீழ்ப்படிய இன்று 


அநேகர்‌ ஆயத்தமாயில்லை. கடினமான பாதைகளை தேவனுக்காக கடந்துசெல்ல 
ஆயத்தமாயிருப்பவர்களே தேவ கட்டளைகளை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்தோர்‌. 


கலக்கத்துடன்‌ காணப்பட்ட 
அரண்மனை 


ஏரோதுராஜா அதைக்‌ கேட்டபொழுது, அவனும்‌ அவனோடேகூட எருசலேம்‌ 
நகரத்தார்‌ அனைவரும்‌ கலங்கினார்கள்‌. மத்தேயு 2:3 


அப்பொழுது ஏரோது, சாஸ்திரிகளை இரகசியமாய்‌ அழைத்து, நட்சத்திரம்‌ 
காணப்பட்ட காலத்தைக்குறித்து அவர்களிடத்தில்‌ திட்டமாய்‌ விசாரித்து. 
மத்தேயு 2:7 


நீங்கள்‌ போய்‌,பிள்ளையைக்குறித்துத்‌ திட்டமாய்‌ விசாரியுங்கள்‌,நீங்கள்‌ 
அதைக்‌ கண்டபின்பு,நானும்‌ வந்து அதைப்‌ பணிந்துகொள்ளும்படி எனக்கு 
அறிவியுங்கள்‌ என்று சொல்லி,அவர்களைப்‌ பெத்லகேமுக்கு அனுப்பினான்‌. 
மத்தேயு 2:8 


இயேசு பிறந்த செய்தி சாஸ்திரிகளுக்கு உற்சாகத்தைக்‌ கொண்டூவந்தபோதிலும்‌, 
ஏரோதிற்கும்‌, அவனது அரண்மனை மக்களுக்கும்‌ “ராஜா பிறந்திருக்கின்றார்‌' என்ற செய்தி 
கலக்கத்தையே கொண்டுவந்தது. சாஸ்திரிகள்‌ மூலமாக ராஜா பிறந்திருக்கிறார்‌' என்பதை 
அறிந்ததும்‌ அவர்கள்‌ இருதயத்தை கலக்கம்‌ பிடித்துக்கொண்டது. தான்‌ ராஜாவாக 
ஆட்சிசெய்துகொண்டிருக்கும்‌ நேரத்தில்‌ இன்னொரு ராஜா யூதருக்காகப்‌ பிறந்திருக்கிறார்‌ 
என்ற செய்தியை ஏரோதினால்‌ சகிக்கமுடியவில்லை. தனது சிங்காசனத்திற்கு விரோதமாக 
இன்னொருவரா? என்று அவன்‌ கலங்கத்‌ தொடங்கினான்‌. தனது ஸ்தானம்‌ 
பறிபோய்விடுமோ என்ற பயம்‌ அவனது நெஞ்சை ஆட்டிப்படைக்கத்‌ தொடங்கியது. 
யோவாப்‌ தாவீதின்‌ பிரியமான சேனாதிபதியாக இருந்தான்‌. தாவீதின்‌ பெயரை 
பிரசித்தப்படுத்துகிறவனாயிருநததுடன்‌, தேவனுக்காக வைராக்கியம்‌ 
பாராட்டுகிறவனாயுமிருந்தான்‌. ஆனால்‌, தாவீது அப்னேரை தனது அருகில்‌ 
அழைத்தபோதோ, அவனைக்‌ கொன்றுவிட நினைத்தான்‌. அமாசா என்னும்‌ வீரனையும்‌ 
தாவீது அழைத்து யோவாபின்‌ ஸ்தானத்தில்‌ நீ சேனாதிபதியாயிருப்பாய்‌' என்று 
அவனிடத்தில்‌ சொன்னபோது, என்னுடைய இடம்‌ அவனுக்கு எப்படி கொடுக்கப்படலாம்‌ 
என்ற எண்ணத்தில்‌ யோவாப்‌ அவனையும்‌ கொன்றுவிட நினைத்தான்‌. 


சாஸ்திகளைப்போன்ற ஞானவான்களின்‌ கூட்டம்‌ ராஜா பிறந்திருக்கிறார்‌ என்ற 
செய்தியைக்‌ கேட்டபோது, தங்களது பொன்னையும்‌, பொக்கிஷத்தையும்‌ கொடுக்க 
ஆயத்தமாயிருந்தனர்‌. ஆனால்‌, அரண்மனையிலிருந்த கூட்டத்தினரோ ராஜா 
பிறந்திருக்கிறார்‌' என்ற செய்தியைக்‌ கேட்டவுடன்‌ அவரைக்‌ கொல்ல வகைதேடியது. 
செய்திகள்‌ வரும்போது நாம்‌ எப்படி காணப்படுகின்றோம்‌? உள்ளத்தில்‌ பிறந்திருக்கும்‌ 
ராஜாவைக்‌ கொல்லவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ ஏரோதினிடத்தில்‌ காணப்பட்டபோதிலும்‌, 
'நானும்‌ அவரைப்‌ பணிந்துகொள்ளவேண்டும்‌' என்று மாய்மாலமாக சாஸ்திரிகளிடம்‌ 
பேசுகின்றான்‌. அநேகர்‌ வெளியிலே ஆவிக்குரியவர்களைப்போலக்‌ காணப்படுவார்கள்‌, 
ஆனால்‌, உள்ளத்திலோ கசப்பினாலும்‌, குரோதத்தினாலும்‌, பொறாமையினாலும்‌ 
நிறைந்திருப்பார்கள்‌. அப்படிப்பட்டவர்களின்‌ வாழ்க்கை மாய்மாலமுடையதாகவே 
காண்பபடும்‌. தேவதூதர்கள்‌ சாஸ்திரிகளை சந்தித்து வேறு வழியில்‌ அவர்களை 
அனுப்பவில்லையென்நால்‌, ஏரோது பணிந்துகொள்வதுபோல வந்து குழந்தையை கொல்ல 
முயற்சிசெய்திருப்பான்‌. நானே ராஜாவாயிருக்கவேண்டும்‌, நான்தான்‌ சிங்காசனத்தில்‌ 


அமர்ந்திருக்கவேண்டும்‌ என்னுடைய ஸ்தானத்தில்‌ யாரும்‌ இருக்கக்கூடாது என்பதே 
ஏரோதின்‌ எண்ணமாயிருந்தது. அநேக நேரங்களில்‌ நம்முடைய மனதிலும்‌ இப்படிப்பட்ட 
எண்ணங்கள்‌ உருவாகவிட வாய்ப்புகள்‌ உண்டு. என்னுடைய இடத்தை யாரோ 
எடுக்கப்போகிறார்கள்‌, என்னுடைய வேலை வேறொருவருக்குக்‌ கொடுக்கப்படப்போகிறது, 
என்னுடைய மரியாதை வேறொருவருக்குக்‌ கொடுக்கப்போகிறது என்ற எண்ணங்கள்‌ நமது 
மனதில்‌ உ ருவாகுமென்றால்‌, அது நமக்குள்ளே கசப்பையும்‌ வெறுப்பையும்‌ 
உண்டாக்கிவிடூவதுடன்‌, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையையும்‌ மாய்மாலமுடையதாக 
மாற்றிவிடும்‌. 


குளிர்ந்துபோன கூட்டத்தினர்‌ 


அவன்‌ பிரதான ஆசாரியர்‌ ஜனத்தின்‌ வேதபாரகர்‌ எல்லாரையும்‌ கூடிவரச்‌ 
செய்து, கிறிஸ்துவானவர்‌ எங்கே பிறப்பாரென்று அவர்களிடத்தில்‌ 
விசாரித்தான்‌. அதற்கு அவர்கள்‌, பயூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே 
பிறப்பார்‌, அதேனென்றால்‌. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின்‌ 
பிரபுக்களில்‌ நீ சிறியதல்ல, என்‌ ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும்‌ பிரபு 
உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்‌ என்று, தீர்க்கதரிசியினால்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள்‌. மத்தேயு 2:4-6 


இயேசு இந்த உலகத்தில்‌ பிறந்தபோது, அவரது பிறப்பின்‌ செய்தியை அறிந்தும்‌ 
அச்செய்தியின்‌ மேல்‌ எந்தவித அக்கரையும்‌ செலுத்தாமல்‌ இருந்த மற்றொரு 
கூட்டத்தினரையும்‌ நாம்‌ வேதத்தில்‌ காணமுடியும்‌. வேதத்தின்‌ வசனங்களையும்‌, 
தீர்க்கதரிசனங்களையும்‌ நன்றாக அறிந்திருந்தபோதிலும்‌, தீர்க்கதரிசனங்களின்‌ மேல்‌ 
வாஞ்சையில்லாதவர்களாய்‌, ஆவிக்குரிய வாழ்வில்‌ குளரிர்ந்துபோனவர்களாக இவர்கள்‌ 
காணப்பட்டனர்‌. பெத்லகேமில்‌ ராஜா பிறந்திருக்கிறார்‌' என்ற செய்தியை அவர்கள்‌ 
அறிந்தபோது அதை அவர்கள்‌ பொருட்படுத்தவில்லை. கிறிஸ்து பிறப்பின்‌ செய்தி 
அவர்களுடைய வாழ்வில்‌ ஒரு கிரியைகளையும்‌ கொண்டுவரவில்லை. இரட்சகர்‌ எப்போது 
பிறப்பார்‌? எங்கே பிறப்பார்‌? எப்படி பிறப்பார்‌? போன்ற அனைத்தையும்‌ அவர்கள்‌ 
வேதத்தின்‌ மூலமாக அறிந்திருந்தும்‌, அசதியாகவே வாழ்ந்துகொண்டிருந்தனர்‌. நாம்‌ 
அனலாயிருக்கவேண்டும்‌ அல்லது குளிராயிருக்கவேண்டும்‌. ஆனால்‌, அநேகர்‌ தங்கள்‌ 
வாழ்வில்‌ நடுநிலைகளையே கடைப்பிடித்துக்கொண்டிருக்கின்றார்கள்‌ இதுவே அவர்களின்‌ 
தோல்விக்குக்‌ காரணம்‌. தங்களுக்கு தேவனிடத்திலிருந்து செய்தி வரும்போது 
அவைகளை தங்கள்‌ வாழ்வின்‌ கிரியைகளில்‌ காட்ட மனமற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
படித்த, அனுபவமிக்க, வசனத்தை நன்கு அறிந்த இந்த கூட்டத்தினருடைய வாழ்வில்‌ 
கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி எந்தவித மாற்றத்தையும்‌ கொண்டுவரவில்லை. 


பிறப்பை பிரசித்தப்படுத்திய கூட்டத்தினர்‌ 


தேவதூதன்‌ அவர்களை நோக்கி: பயப்படாதிருங்கள்‌, இதோ, எல்லா 
ஜனத்துக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்‌ நற்செய்தியை 
உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌. தேவதூதர்கள்‌ அவர்களை விட்டுப்‌ 
பரலோகத்துக்குப்‌ போனபின்பு, மேய்ப்பர்கள்‌ ஒருவரையொருவர்‌ நோக்கி: 
நாம்‌ பெத்லகேம்‌ ஊருக்குப்‌ போய்‌, நடந்ததாகக்‌ கர்த்தரால்‌ நமக்கு 
அறிவிக்கப்பட்ட இந்தக்‌ காரியத்தைப்‌ பார்ப்போம்‌ வாருங்கள்‌ என்று 
சொல்லி, தீவிரமாய்‌ வந்து, மரியாளையும்‌, யோசேப்பையும்‌, 
முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும்‌ கண்டார்கள்‌. கண்டு, 
அந்தப்‌ பிள்ளையைக்‌ குறித்துத்‌ தங்களுக்குச்‌ சொல்லப்பட்ட சங்கதியைப்‌ 
பிரசித்தம்பண்ணினார்கள்‌. மேய்ப்பராலே தங்களுக்குச்‌ சொல்லப்பட்டதைக்‌ 


கேட்ட யாவரும்‌ அவைகளைக்குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. மரியாளோ 
அந்தச்‌ சங்கதிகளையெல்லாம்‌ தன்‌ இருதயத்திலே வைத்து, 
சிந்தனைபண்ணினாள்‌ மேய்ப்பர்களும்‌ தங்களுக்குச்‌ 
சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும்‌ தேவனை 
மகிமைப்படுத்தி, துதித்துக்கொண்டூ திரும்பிப்‌ போனார்கள்‌. லூக்கா 2:10,15- 
20 


இரவிலே தங்கள்‌ மந்தையை மேய்த்துக்கொண்டிருந்த ஏழ்மையான 
மேய்ப்பர்களின்‌ கூட்டத்திற்கும்‌ ராஜா பிறந்திருக்கிறார்‌' என்ற செய்தி 
வந்தடைந்தது. அச்செய்தி தங்களுக்குக்‌ கிடைத்ததும்‌ அவர்கள்‌ சென்று அந்த 
பிள்ளையைப்‌ தரிசித்ததோடூ மாத்திரமல்லாமல்‌, பிறப்பின்‌ செய்தியையும்‌ அதினால்‌ 
உண்டான ஆனந்தத்தையும்‌ தங்களோடுகூட வைத்துக்கொள்ள விரும்பாமல்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அதை  அறிவிக்கும்படியாகப்‌ புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. 
கொடுப்பதற்கு அவர்களிடத்தில்‌ ஒன்றுமில்லாதிருந்தும்‌, இரட்சகராகிய இயேசுவின்‌ 
பிறப்பை இவ்வுலகத்தின்‌ மற்ற மக்களுக்கு அறிவித்து அவர்களின்‌ வாழ்வில்‌ 
சந்தோஷத்தின்‌ ஒளியைக்‌ கொண்டுவர அவர்கள்‌ தவறவில்லை. 


தேவனுக்குக்‌ கொடுப்பதற்கு நம்மிடத்தில்‌ ஒருவேளை 
ஒன்றுமில்லாதிருக்கலாம்‌, ஆனால்‌, நாம்‌ அவரைத்‌ தரிசித்தபின்பு அவரை 
இவ்வுலகத்தின்‌ மக்களுக்கும்‌ அவரை அறிவிக்கும்‌ மனிதர்களாய்‌ மாறவேண்டும்‌ 
என்பதையே தேவன்‌ நம்மிடத்தில்‌ எதிர்பார்க்கின்றார்‌. இந்த கிறிஸ்மஸ்‌ நாட்களில்‌ 
நாம்‌ கலங்கப்போகிறோமா அல்லது எது நடந்தால்‌ என்ன என்று 
இருந்துவிடப்போகிறோமா அல்லது நம்முடைய பொருட்களை தேவனுக்காகவும்‌, 
ஆத்ததும ஆதாயப்‌ பணிகளுக்காகவும்‌ செலவிட விரும்புகிறோமா அல்லது 
அவரது பிறப்பை அறிவிக்க விரும்புகிறோமா என்பதை நாமே 
தீர்மாணிக்கவேண்டும்‌. மேய்ப்பர்களுக்கு இரவில்‌ செய்தி அறிவிக்கப்பட்டதும்‌ 
அவரைத்‌ தரிசிப்பதற்கு உடனே தாமதிக்காமல்‌ தீவிரமாய்‌ சென்றனர்‌ என்றே 
வேதத்தில்‌ நாம்‌ வாசிக்கின்றோம்‌; அந்த தீவிரம்‌ இன்று சுவிசேஷத்தை 
அறிவிக்கும்‌ பணியில்‌ நமக்கு உண்டா? பணம்‌ இல்லாமல்‌ இருக்கலாம்‌, ஆனால்‌ 
உலகத்தின்‌ பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார்‌ 
என்பதை இவ்வுலகிற்கு கிறிஸ்துவை அறியாமல்‌ இருளில்‌, பாவத்தில்‌ வாழும்‌ 
மக்களுக்கு நாம்‌ அறிவிக்க முன்வருவோமென்றால்‌ நிச்சயம்‌ கிறிஸ்து பிறப்பின்‌ 
பண்டிகை நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஆசீர்வாதமாகவே அமையும்‌. 


